Ⓒ 

GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


NMENT 


TRUTH 


Fr 


OF T 


ALONE 


No. 388 ] 


AMIL 


111 


TRIUMPHS 


No. SRO G - 33 / 2022 . 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Re . 0.80 Paise . 


NOTIFICATION BY THE ELECTION COMMISSION OF INDIA 

NOTIFICATION FOR EXTENDING THE TIME LIMIT FOR SENDING REQUEST FORM IN RESPECT OF 
INTENTION TO VOTE FOR THE PRESIDENTIAL ELECTION , 2022 


V - 4 Ex . ( 388 ) 


CHENNAI , MONDAY , JULY 11 , 2022 
Aani 27 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part V - Section 4 


PUBLISHED BY AUTHORITY 


Notification by the Election Commission of India 


The following Notification of the Election Commission of India , New Delhi , dated 11th July 2022 ( 20 Ashadha , 1944 
( Saka ) is republished : 


Secretariat , 
Chennai - 600 009 , 
11th July 2022 . 


No. 479/2022 ( 1 ) : - Whereas , the Election Commission of India , in connection with conduct of Presidential Election , 2022 , 
has notified under Rule 7 of the Presidential and Vice - Presidential Elections Rules , 1974 vide its Notification No. 479/2022 ( 1 ) 
dated 15th June , 2022 , the Place of polling and Group of electors who will be entitled to vote at those places of poll ; and 


Whereas , in the Note to the said Notification , a limit of 10 days before the date of poll has been fixed , before which any 
Member of Parliament / Member of Legislative Assembly , on account of exigency for special circumstances , has to intimate if 
he / she desires to vote at place of polling other than the one notified for his / her group , by directly applying to the Election 
Commission of India in the prescribed format ; and 


Whereas , the Commission has decided to liberalise the above said stipulation of 10 days ' prior intimation in case of 
extreme urgent situation ; 


Now , therefore , the Commission has decided that the requests for the aforesaid purpose , received in the Commission , even 
after 10 days before the date of poll , if any , may be considered by the Commission based upon the circumstances of individual 
case and allow such Member of Parliament / Member of Legislative Assembly to cast vote at place of polling other than the one 
notified for his / her group , if there is sufficient time available for making necessary arrangements in this regard . 


( By Order ) 


[ 1 ] 


SUMAN KUMAR DAS , 
Secretary , 

Election Commission of India . 


SATYABRATA SAHOO , 
Chief Electoral Officer and 
Principal Secretary to Government , 
Public ( Elections ) Department . 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


இந்தியத் தேர்தல் ஆணையம் 

2022 ஆம் ஆண்டு இந்தியக் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்களிக்க கோரும் வேண்டுகோள் 
படிவம் தொடர்பான கால வரம்பை நீட்டிக்கும் அறிவிக்கை 


அறிவிக்கை 

எண் .479 / 2022 ( 1 ) : - இந்தியத் தேர்தல் ஆணையம் , 2022 ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்துதல் 
தொடர்பாக , வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களையும் அத்தகைய வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் வாக்களிப்பதற்கு 
உரிமையுடைய வாக்காளர் குழுவையும் , 1974 ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணைக் குடியரசுத் தலைவருக்கான 
தேர்தல்கள் விதிகளைச் சேர்ந்த 7 ஆம் விதியின் கீழ் அறிவித்துள்ளதாலும் , ( காண்க 15.06.2022 ஆம் நாளிட்ட 
479/2022 ( 1 ) ஆம் எண்ணுள்ள அதனுடைய அறிவிக்கை ) ; 


மேற்சொன்ன அறிவிக்கைக்கான குறிப்பில் , யாதொரு நாடாளுமன்ற உறுப்பினர் / சட்டமன்ற உறுப்பினர் , சிறப்புச் 
சூழ்நிலைகளில் அவசரத் தேவையின் காரணமாக , அவரது குழுவிற்காக அறிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இடத்தில் அல்லாமல் , 
வேறு இடத்தில் வாக்களிக்க விரும்பும் நேர்வில் , வரையறுக்கப்பட்ட படிவத்தில் , இந்தியத் தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக 
விண்ணப்பிப்பதன் மூலம் தகவல் தெரிவிப்பதற்கான கால வரையறை , வாக்குப்பதிவு நாளிற்கு 10 நாட்கள் முன்னர் என்று 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாலும் , 


புது டில்லி 

11 ஜூலை , 2022 


மிகுந்த அவசர நிலையில் , மேற்சொன்ன 10 நாட்களுக்கு முன்னர் தகவல் தெரிவிக்கப்படவேண்டும் என்ற வரையறையைத் 
தளர்த்த ஆணையம் முடிவெடுத்துள்ளதாலும் ; 


தலைமைச் செயலகம் , 
சென்னை -600 009 , 
11 ஜூலை 2022 . 


எனவே , தற்போது , மேற்சொன்ன நோக்கத்திற்கான கோரிக்கைகள் , வாக்குப்பதிவு நாளிற்கு முன்னர் 10 நாட்கள் என்று 
வரையறுக்கப்பட்ட நாளுக்குப் பின்னரும் ஆணையத்திற்குக் கிடைக்கப்பெற்றாலும் கூட , தனிப்பட்ட நேர்வின் சூழ்நிலைகளின் 
அடிப்படையில் , ஆணையத்தால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு , இது தொடர்பாக , தேவையான ஏற்பாடுகளை 
மேற்கொள்ளுவதற்குப் போதிய கால அவகாசம் இருக்கும் நேர்வில் , அத்தகைய நாடாளுமன்ற உறுப்பினரை / சட்டமன்ற 
உறுப்பினரை , அவரது குழுவிற்காக அறிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் வாக்களிக்க 
அனுமதிக்கலாம் என்று ஆணையம் தீர்மானித்துள்ளது . 


( ஆணைப்படி ) 


சுமன் குமார் தாஸ் , 
செயலாளர் , 

இந்தியத் தேர்தல் ஆணையம் . 


சத்யபிரத சாகு , 

தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 
அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


